NOVEMBER/DECEMBER 2023 


DOTA44B — இளங்கோவடிகள்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ -— (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ ஓரிரு வரிகளில்‌ விடையளிக்க: 

1. இளங்கோவடிகள்‌ எச்சமயத்தைச்‌ சார்ந்தவர்‌? 

2. காப்பிய காலம்‌ என்றழைக்கப்படும்‌ காலம்‌ எது? 
3. காப்பிய இலக்கணம்‌ கூறும்‌ நூல்‌ எது? 

4. குடிமக்கள்‌ காப்பியம்‌ - குறிப்பு வரைக. 


5.  இளங்கோவடிகளுக்கு கோவலன்‌, கண்ணகியின்‌ 
கதையிலைக்‌ கூறியவர்‌ யார்‌? 


6.  சிலப்பதிகாரத்தில்‌ காணப்படும்‌ முச்செய்யுள்‌ வடிவங்கள்‌ 
எவை? 


ஷு 


இளங்கோவடிகள்‌ தனது காப்பியத்தில்‌ குறிப்பிடும்‌ 
மன்னர்களின்‌ பெயர்களைக்‌ குறிப்பிடுக. 


இளங்கோவடிகள்‌ கலைகளில்‌ சிறந்தவர்‌ என்பதற்குச்‌ 
சான்றாகத்‌ திகழும்‌ காதைகள்‌ சிலவற்றைக்‌ கூறுக. 
3938 


9. சிலப்பதிகாரம்‌ இயற்றப்பட்ட பா வகை யாது? 
10. சிலப்பதிகார ஆய்வு நூல்கள்‌ இரண்டினைக்‌ கூறுக. 

பகுதி ஆ-- (6 % 5- 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ ஒரு பக்க அளவில்‌ விடையளிக்க. 


11. (அ) சிலப்பில்‌ வணிகர்‌ நிலை குறித்து ஆய்க. 
(அல்லது) 
(ஆ) இளங்கோவடிகள்‌ காலத்தில்‌ தோன்றிய பிற 
இலக்கியங்கள்‌ பற்றி விவரி. 


12. (அ) காப்பிய இலக்கணம்‌ கூறி, அதன்‌ வகைகளை 


விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) சிலப்பதிகாரம்‌ ஒற்றுமைக்‌ காப்பியம்‌ என்பதனை 
நிறுவுக. 


13. (அ) சிலம்பில்‌ நாட்டுப்புறக்‌ கூறுகள்‌ குறித்து விவரி. 
(அல்லது) 
(ஆ) சங்க இலக்கியங்களிலுள்ள நடுகல்‌ வழிபாடு 
சிலம்பில்‌ போற்றப்பட்டமையை விளக்குக. 


14. (அ) இளங்கோவடிகளின்‌ 
குறித்து விவரி 
(அல்லது) 


(ஆ) சாதி, சமய பாகுபாடு கடந்தவர்‌ இளங்கோவடிகள்‌ 
என்பதனை விவரி 


அரசியல்‌ சிந்தனைகள்‌ 


2 3938 


15. (அ) சிலப்பதிகாரத்தில்‌ மதுரைக்‌ காண்டத்திலுள்ள 
காதைகள்‌ மொத்தம்‌ எத்துனை? அவற்றைப்‌ 
பட்டியலிடுக. 

(அல்லது) 

(ஆ) காப்பிய வகைகளுள்‌ சிலப்பதிகாரம்‌ பெறும்‌ இடம்‌ 

குறித்து விவரிக்க. 


பகுதி இ (3 % 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


“எவையேனும்‌. மூன்று வினாக்களுக்கு கட்டுரை வடிவில்‌ 
விடையளிக்க. 


16. இளங்கோவடிகளின்‌ வாழ்க்கை வரலாற்றினைக்‌ கூறி, 
அக்கால வாழ்க்கை முறையினை விவரி. 


17. சிலப்பதிகாரம்‌ முத்தமிழ்‌ காப்பியம்‌ என்பதனை நிறுவுக. 


18. பிற நாடுகளில்‌ வழங்கப்படும்‌ கண்ணகியின்‌ கதை பற்றி 
விவரி. 


19. இளங்கோவடிகளின்‌ பன்முகத்‌ தன்மையை விவரிக்க. 


20. சிலப்பதிகாரத்திலுள்ள மூன்று காண்டங்களின்‌ 


சிறப்பியல்பு குறித்து ஆய்க. 


3 3938 


